தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 0. 80 காசு . 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 45 ] | 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 18 , 2009 
கார்த்திகை 2 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


திருத்த அறிவிக்கை 


[ அரசாணை 2( D ) எண் 75 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( G1 ) த் துறை , நாள் : 10 ஆகஸ்ட் 2009 .] 


1985ஆம் ஆண்டு எடைகள் மற்றும் அளவைகள் தர நிர்ணயம் ( செயலாக்கம் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 54/1985 ), 72ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) மற்றும் (2 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
மத்திய அரசுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 1989ஆம் ஆண்டு எடைகள் மற்றும் அளவைகள் தர நிர்ணயம் 
( செயலாக்கம் ) விதிகளில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 72ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (4 ) உட்பிரிவின்கீழ் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . இதனால் செய்யப்பட்ட திருத்தமானது , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் 
முதற்கொண்டும் செயலுக்கும் வரும் . 


திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் , XII ஆம் விவர அட்டவணையில் " 1 . எடைகள் ” என்ற தலைப்பின் கீழ் "(e ) காரட் எடைகள் என்ற 
துணைத் தலைப்பு மற்றும் அதன் கீழுள்ள பதிவுகளுக்குப் பின்னர் , பின்வரும் துணைத் தலைப்பு மற்றும் பதிவுகள் சேர்த்துக் 
கொள்ளப்படவேண்டும் அதாவது , -- 


[ 1 ] 


DTP - |||-1( a)( T - Sup ) ( 45 ) 


" ( 0 ) 


அதில் 


அதிக திறன் கொண்ட எடைபோடும் இயந்திரங்களை சோதனை செய்வதற்கான தர நிர்ணய எடைகள் : -- 


எடையளவு 


பிழை தொடர்பாக அனுமதிக்கத்தக்க உயரளவு 

கட்டணங்கள் 
0.5/10000 

3 .3/ 10000 
1 . 7 / 10000 
1 .0/ 10000 


100 கிலோகிராம் 
200 கிலோகிராம் 


150 


300 


750 


600 


500 கிலோகிராம் 
1000 கிலோகிராம் 
2000 கிலோகிராம் 
5000 கிலோகிராம் 


1,500 


1, 000 


3 , 000 


2 , 000 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம்) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் ( பொறுப்பு), 
தமிழ்வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


